நோயற்ற வாழ்வைப்‌ போத்க்கும்‌ மாதப்‌ பத்திரிகை 


2 ர்‌ 
. சித்தார்த்தி 1979 
i பூ சித்திரை ஏப்ரல்‌ 
மலர்‌ 17 இதம்‌ 4 
ட ள்‌ 
Ace Ue. 343}s 
வெளியிடுபவர்‌ [] 


ஆயுர்வேத ஸேவா ஸமிதி 
37, சின்னக்கடைத்‌ தெரு, திருச்சிராப்பள்ளி-680002.. 


கணை 


1 
| 


பொருளடக்கம்‌ 
௮௮ அ யக்கம்‌ 
| பிரார்த்தனை STL | 
ட தாது ஸாரங்கள்‌ TE ட்‌ 
ச | உறக்கம்‌ சக்‌ 80 
ந, 8 
மூளை : Ani 
i Your Ileart is your Health mts, 1௧0 


வகுஷச்‌ த குபரய்‌ நான்கு, "தனிப்பிரதி 40 காசுகள்‌ 


குடும்பக்‌ கட்டுப்பாட்டின்‌ பின்‌ விளைவுகள்‌ 

“' என்னை ஏன்‌ பெற்றாய்‌ ?'' எனப்‌ பிள்ளையோ பெண்ணோ தாய்‌ 
தந்தையரைக்‌ கேட்கும்‌ நிலை ஏற்படக்கூடாது. :' ஏன்‌ உனைப்‌ பெற்‌ 
ரோம்‌ '” எனப்‌ பெற்றோர்‌ வருந்தும்‌ நிலையும்‌ ஏற்படக்கூடாது. பெற்‌ 
றோரால்‌ குழந்தைகளும்‌ குழந்தைகளால்‌ பெற்றோரும்‌ பெருமைப்பட 
இடமிருக்கவேண்டும்‌. அளவுடன்‌ உள்ள குடும்பம்‌ அதற்கு ஏற்ற 
சூழ்நிலையை அமைத்துத்‌ தரும்‌. ஆனால்‌ குடும்ப அளவு சமூகப்‌ 
பிரச்னையாக்கப்பட்டுள்ளது, உணவுப்‌ பிரச்னை உடைப்‌ பிரச்னை 
குடியிருப்புப்‌ பிரச்னை ஊதியப்‌ பிரச்னை கல்விப்‌ பிரச்னை போன்ற பலப்‌ 
பிரச்னைகளுடன்‌ பிணைந்து எல்லாவற்றையும்‌ தன்‌ தலையில்‌ தானே 
வலிய ஏற்றிச்‌ சுமந்து நிற்கும்‌ அரசாங்கத்திற்கும்‌ இதுவும்‌ தலைவலி . 
யாக நிற்கிறது. குடும்பக்‌ கட்டுப்பாட்டிற்குத்‌ தவிர நடவடிக்கை: ' 
தேவை என உணர்ந்த அரசாங்கம்‌ கட்டுப்பாடுகளை நிர்பந்த நிலையில்‌ ' 
கொணரும்போது தனிமனிதனின்‌ தன்மானம்‌ பறிபோகிறது. குடும்‌ 
பத்தின்‌ அளவு வெளியுள்ள. கட்டுப்பாடுகளால்‌ ஏற்படுவதல்ல. ஆண்‌ 
பெண்‌ உறவு என்ற உன்னதமான - புனிதமான - ரகசியமான - பிற 
ரது குறுக்கடை விரும்பாத - மனிதாபிமானத்த;டன்‌ மட்டும்‌ நெருங்‌ 
கக்கூடிய தனி மனிதரிருவரின்‌ மனப்போக்கைப்‌ பொறுத்தது. இது 
அபாயமான இடத்தைத்‌ தொடவேண்டிய பிரச்னை. இதனைச்‌ 
சந்தைக்கடை பிரச்னையாக்கி அரசாங்கமோ அரசியல்வாதியோ குறுக்‌ 
இடுவது நல்லதல்ல, இந்தக்‌ குறுக்கீடும்‌ பிரசாரமுமே “ என்னை ஏன்‌ 
பெற்றாய்‌” ' உன்னை ஏன்‌ பெற்றோம்‌” என வருந்துபவரின்‌ எண்ணிக்‌ 
கையை வளர்க்கக்கூடும்‌ என. அஞ்சவேண்டியிருக்கிறது. இந்நிலை 
வரவேண்டுமா என்பதை ஒவ்வொரு மனிதனும்‌ சந்திக்கவேண்டும்‌. 


ஆரோக்கியம்‌ நிர்வாஹிகள்‌. 


ஆசிரியர்‌ 2 / 
ஆயுர்வேதாசார்ய, வைத்ய விசாரத 17, B. நடராஜ சாஸ்திரி 
நிர்வாஹ அசிரியர்‌ : 
வைத்ய விசாரத, ஆயுர்வேத சிரோமணி, 
S. V. ராதாகிருஷ்ண சாஸ்திரி. 
வெளியிடுபவர்‌ : 7, 5. ஈச்வரன்‌, 1.1. ு. 


ஆரோக்சியம்‌ வாசகர்களுக்கு 

ஆரோக்கியம்‌ ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின்‌ 27-ம்‌ தேதியன்று 

வெளியாகிறது. பத்திரிகைகளைப்‌ பெறாத சந்தாதாரர்‌ உடனே தனது 

ஊர்‌ தபாலாபீஸில்‌ விசாரிக்கவும்‌. பத்திரிகை வராததை மறுமாதம்‌ 

முதல்‌ வாரத்திற்குள்‌ பத்திரிகை காரியாலயத்திற்குத்‌ தெரியப்படுத்த 
வேண்டும்‌. 


உ 


ளி எனா என 


ஆரோக்கியம்‌ 


கலி 5080 1979 

சித்தார்த்தி oi 

சித்திரை ண 
மலர்‌-[7 இதழ்‌ -4 


எள்ோளிளார்‌ ளார்‌ எர | 


3 அறம்‌ பொரு ளின்யமும்‌ வீடும்‌ பயக்க 
உறுதுணை யாவதா ரேரக்கியமே, 


பிரார்த்தனை 
அஞ்சலவென்றே .யருளாம்‌ முருகா அடியார்க்‌ கருளி 
சஞ்சல௰ந்தீர்க்குத்‌ தயாநிதியே நின்றகமை கண்டு 
கஞ்சனுமாலு முக்கண்ணனு மாயிரங்கண்ணனுமே 
செஞ்சி நின்றாருன்‌ மலரடிக்கே கிருபாகரனே ! 


எடுப்பானும்‌ என்றலை மேலயன்‌ நீட்டுமெழுத்தணை த்துங்‌ 
கெடுப்பானும்‌ என்றுங்‌ கெடாத இன்பக்‌ கடல்‌ கிட்டிநிற்க 
விடுப்பானுமார்க்கும்‌ வினைபோக மூட்டிடு மெய்ஞ்ஞானச்‌ 
செல்வம்‌ 
கொடுப்பானும்‌ வேறிலையே முருக என்குல தெய்வமே ! 


74 ஆரோக்கியம்‌- 


தாது ஸாரங்கள்‌ 


சரீரத்தில்‌ ரஸம்‌ ரக்தம்‌ மாம்ஸம்‌ மேதஸ்‌ அஸ்தி மஜ்ஜா சுக்கிரம்‌ 
என்று ஏழுவித தாதுக்கள்‌: இருக்கின்றன , இவைகளுடைய ஸ்தூல 
அம்சங்களினால்‌ சரீரம்‌ அமைக்கப்பட்டுள்ளது. ஸாரமான அம்சம்‌ 
ஸூக்ஷ்மமானவை, கண்களுக்குப்‌ புலப்படாதவை அவைகளுடைய 
இருப்பை உடலில்‌ தெரியும்‌ விசேஷ லக்ஷ்ணங்களைக்‌ கொண்டுதான்‌ 
ப பவல்‌ வேண்டும்‌ 


மனஸ்‌ ஒன்றேதான்‌. பரம அணு வடிவம்‌. பெரிய சக்திவாய்ந்த 
கருவி (Microscope)யின்‌ உதவியினாலும்‌ மனதைப்‌ பார்ச்சமுடியாது. 
ஜீவாத்மாவுடன்‌ இணைபிரியாமல்‌ இருச்கும்‌ வஸ்து, மனதின்‌ இருப்‌ 
பையும்‌ செய்கை - எண்ணங்களினால்‌ தான்‌ அநுமானிச்சுவேண்டும்‌, 
மனதின்‌ ஸத்வம்‌ ரஜஸ்‌ தமஸ்‌ மூன்று குணங்களில்‌ ஸத்வ குணத்தினு 
டையவும்‌, ரஸாதி ஏழு தாதுக்களுடையவும்‌ ஸாரங்கள்‌ சிறப்புள்ள 
தாயிருத்தல்‌ உத்தமம்‌. விவேகிசள்‌ அந்த ஸாரங்கள்‌ வளர்த்துக்‌ 
கொள்ளுதல்‌ மிசு அவசியம்‌ என்று கருதி ஸாரங்களுடைய லகூணங் 
களையும்‌, அவைகள்‌ குறைவதற்குள்ள காரணங்களையும்‌, வளர்ப்பதற்‌ 
குள்ள வழிகளையும்‌ ஆயுர்வேதம்‌ விஸ்தாரமாய்‌ உபதேசிக்கின்றது. 


இங்கு இப்பொழுது ஸாரங்கள்‌ சிறப்பாய்‌ இருந்தால்‌ உடம்பிலும்‌ 
மனஸ்ஸிலும்‌ தெரியும்‌ லக்ஷ்ண - குணங்களுடைய ஸங்கிரஹம்‌ 
எழுதப்படுகிறது. 


1. ரஸ ஸாரம்‌ அல்லது தோலின்‌ ஸாரம்‌ (அசாம்‌) ' 


குறிப்பு-முதலாவதான ரஸ தாதுவினுடைய ஸாரத்தின்‌ லக்ஷ 
ணங்கள்‌ தோலில்‌ ஏற்படுவதால்‌ ரஸ ஸாரம்‌ என்று. சொல்லாமல்‌ 
தோலின்‌ ஸாரம்‌ என்றே பேசப்படுகின்றது. 


சிறந்த ஸாரம்‌ நிறைந்த தோலில்‌--நெய்ப்பு, வழவழப்பு, தெளிவு, 
மிருது, காந்தி, மெல்லிய ஆழமான அடர்த்தியில்லாத ரோமங்கள்‌ 
இருக்கும்‌, இவ்விதமான ஸாரம்‌ நிறைந்த தோலுடையவர்சளுசகு 
வாழ்க்கையில்‌ இன்பம்‌ ஸெளபாக்கியம்‌, ஐசுவரியம்‌, ஸுகபோகம்‌, 
ஆரோக்கியம்‌, புத்திசாலித்தனம்‌ நீண்டகால வயஸ்‌ இவைகள்‌ 
ஏற்படும்‌. 
2. ரக்த ஸாரம்‌ (ஈசா) 


ரக்த ஸாரம்‌ நிறைந்தவர்களுடைய காது கண்‌ வாய்‌ நாக்கு 
நாஸிகை உதடுகள்‌ உள்ளங்கை உள்ளங்கால்கள்‌ நகங்கள்‌ நெற்றி 


ஏப்ரல்‌--1979 தாது ஸாரங்கள்‌ 75 


கன்னங்கள்‌ சிறிது சிவப்பு நிறமுள்ளவைசளாயும்‌, பளபளப்பு நெய்ப்பு 
சாந்தியுள்ள தாயும்‌ சோபிக்கும்‌. மேலும்‌ இவர்களிடம்‌ இன்பம்‌, 
சிறந்த புத்திமேதை பிரதிபைகள்‌, பெருந்தன்மையும்‌ ஸுகுமாரத்‌ 
தன்மையும்‌ விளங்கும்‌, இவர்களிடம்‌ உடல்‌ பலம்‌ மத்தியமம்‌, சரிர 
உழைப்பு கிலேசம்‌ வெய்யில்‌ உஷ்ணங்களைத்‌ தாங்கும்‌ ஆற்றல்‌ 
இராது. ' '' 

“3. மாம்ஸ ஸாரம்‌ (எச ளாம) 


இரு ம்ப்குர்கள்‌ம்‌ நெற்றி - கழுத்தின்‌. பின்புறம்‌ - கண்களின்‌ 
குழிகள்‌ - கன்னங்கள்‌ - முகவாய்‌ - கழுத்து - தோள்கள்‌-வயிறு-அக்குள்‌ - 
மார்பு - கைகால்களின்‌. அஸ்தி :ஸந்திகள்‌ - இவைகள்‌ உறுதியாயும்‌ 
கனமாயும்‌ தகுந்த: சதைப்பற்றும்‌ அமைப்பும்‌ உள்ளதாய்‌ அமைந்‌ 
திருத்தல்‌ மாம்ஸ தாது ஸார இறப்பைக்‌ காட்டுகின்றன, சிறந்த 
மாம்ஸ ஸாரம்‌ நிறந்த மனிதர்களுக்கு மனோ பலம்‌, அதிகம்‌. 
பொறுமை, தைர்யம்‌, சஞ்சலமில்லாத. . மனப்பான்மை, உண்மை, 
நேர்மை, சந்தோஷம்‌, வித்யை எல்லாம்‌ நன்றாயிருக்கும்‌. மேலும்‌ 
பொது பலம்‌ ஆரோக்கியம்‌, தீர்க்காயுஸ்களும்‌ இருக்கும்‌. 


4, மேதஸ்‌ ஸாரம்‌ (ஈக: ஏட) 


மேதஸ்‌ என்ற தாதுவானது உடலில்‌ மாம்ஸ தாதுவில்‌ ஊடுறுவிக்‌ 
கோண்டிருக்கும்‌ நெய்போன்ற தாது. சிலாக்கியமான மேதஸ்‌ ஸாரம்‌ 
உள்ளவர்களுடைய வெளி லக்ஷணங்கள்‌--தோலின்‌ நிறம்‌, கண்கள்‌, 
மயிர்கால்கள்‌, நகங்கள்‌, தந்தங்கள்‌, உதடுகள்‌, மலம்‌ மூத்திரம்‌ இவை 
களில்‌ இயற்கையாகவே நெய்ப்புப்பசை விசேஷமாயிருக்கும்‌: உயர்ந்த 
மேதஸ்‌ ஸாரமுடையவர்களுக்கு சரீர பலமும்‌ மனோபலமும்‌ பொது 
வாய்‌ குறைவு, ஆனால்‌ பொருள்‌ ஐசுவர்யம்‌ ஸுகோபபேரகங்கள்‌, 
ஈகை, நேர்மைகள்‌ நன்றாயிருக்கும்‌, உடல்‌ உள்ளங்களின்‌ கிலேசங்‌ 
களைப்‌ பொறுக்கும்‌ தன்மை குறைவு. குழந்தைகளுக்குப்‌ போல்‌ ஸுகு 
மாரமான உபசரணைகளுக்குத்தான்‌ அருகர்கள்‌. 


5. அஸ்தி ஸாரம்‌ (௭௭ ஏா:) 

குதிகால்‌, சுணுக்கால்‌, முழங்கால்‌, முழங்கை, கழுத்து, தோள்‌, 
முகவாய்‌, தலை மற்றும்‌ ஸந்திகளில்‌ உள்ள எலும்புகள்‌ எல்லாம்‌ சிறிது 
எடுப்பாயும்‌ பெரிதாயும்‌ உறுதியாயும்‌ நகங்கள்‌ பற்களும்கூட உறுதி 
யாய்‌ இருக்கும்‌ அஸ்தி ஸாரத்தில்‌, இந்த ஸாரம்‌ உடையவர்கள்‌ 
ரொம்ப உத்சாகம்‌ உடையவர்களாயும்‌, உடலுறுதி பலம்‌ நிறைந்த 
வர்களாயும்‌ கடின உடலுழைப்பைத்‌ தாங்கும்‌ ஆற்றல்‌ கொண்டவர்‌ 
களாயும்‌ தீர்க்காயுஸ்ஸுடன்‌ வாழ்வார்கள்‌. புத்திமேதை வித்யை 
இந்த அம்சங்கள்‌ பொதுவாய்‌ குறைவு அஸ்‌ தி ஸாரம்‌ மட்டும்‌ 
உள்ளவர்கட்கு 


76 தாது.ஸாரங்கள்‌ ஆரோக்கியம்‌-- 


6. மஜ்ஜ ஸாரம்‌ (ஈன எ) 


மஜ்ஜா என்ற தாது உடலில்‌ எல்லா எலும்புகளுடையவும்‌ உள்‌ 
துவாரத்தில்‌ சிறிது சிவந்த நிறங்கொண்டதும்‌ நெய்போல்‌ பசை 
நிறைந்ததுமான தாது. நீளமான அஸ்திகளின்‌ உள்ளே அதிக அள 
விலும்‌, குட்டையான அஸ்திகளில்‌ அல்ப்பமாயும்‌ இருக்கும்‌. மஜ்ஜ 
ஸாரம்‌ நிறைந்தவர்கள்‌ பலசாலிகளாய்‌ நெய்ப்புள்ள நிறம்‌ குரல்‌ 
கொண்டவர்களாய்‌, நீளம்‌ பருமன்‌ வட்டம்கொண்ட அஸ்தி ஸந்தி 
கள்‌ உள்ளவராயும்‌ இருப்பார்கள்‌: இவர்கள்‌ சரீரம்‌ மனஸ்‌ இரண்ட 
னும்‌ சிறந்த பலமுடையவர்களாயும்‌, படிப்பு, வித்யையில்‌ மேலும்‌ 
ஆராய்ச்சியில்‌ ஈடுபடுபவர்களாயும்‌, பொருள்‌ சம்பாதிப்பவர்சளாயும்‌, 
கீர்த்தி வாய்ந்தவர்களாவும்‌ வீளங்குவார்சுள்‌. இவர்சளுடைய 'ஸந்‌ 
ததியும்‌ சிலாக்கியமாயிருக்கும்‌. 


7. சுக்கிர ஸாரம்‌ (ஏக எர:) 


சுக்கிர தாது ரஸாதி ஆறு தாதுக்களுடையவும்‌ சகல சத்துக்களும்‌ 
நிறைந்தது. சுக்கிரம்‌ அளவில்‌ மற்ற தாதுக்களைப்‌ பார்க்கிலும்‌ மிகவும்‌ 
குறைவாயிருப்பினும்‌ விருகடித்தின்‌ விதையில்போல்‌ மனித தேகத்தின்‌ 
சகல சுபா சுபாம்சங்களும்‌ சுக்கில தாதுவில்‌ தான்‌ அடங்கியுள்ளன. 
இதில்தான்‌ '* ஒஜஸ்‌ ”' என்ற சரீரத்திற்கு ஸகல சக்திக்கும்‌ மூலா 
தாரப்‌ பொருளும்‌ இருக்கின்றது. சுக்கிலம்‌ பஞ்ச பூதமாயினும்‌ 
ஸெளம்ய குணம்‌ மிக நிறைந்த வஸ்து. 


குறிப்பு--* ஸ்தூலம்‌”' ** ஸூக்ஷ்மம்‌ '* என்று சுக்ரெம்‌ இருவகை, 
ஸ்தூலம்‌ ஆண்களுக்கு மட்டும்தான்‌ அவர்‌ அண்டகோசத்தில்‌ 
யெளவன வயதில்‌ சுரந்து வளருவது. ஸும்க்ஷ்ம சுக்கிலம்‌ ஆண்‌ பெண்‌ 
இருபாலர்களுக்கும்‌ மற்ற தாதுக்கள்‌ போலவே பிறவியிலிருந்தேகூட 
உண்டாவது, பாலில்‌ நெய்போல, கரும்பில்‌ ரஸம்போல்‌ உடல்‌ பூரா 
உள்ளது. ஆதலால்‌ இங்கு சுக்கில ஸாரத்திற்குச்‌ சொல்லப்படும்‌. 


குணங்கள்‌ எல்லாம்‌ ஸ்திரீ புருஷ இருபாலர்களுக்கும்‌ முற்றிலும்‌ 
பொதுவானதே. 


சிறந்த சுக்கில ஸாரம்‌ கொண்டுள்ள மனிதர்களின்‌ லக்ஷணங்கள்‌- 
ஸோம குணம்‌ நிறைந்த தோற்றம்‌, பாலின்‌ ஆடைபோல்‌ நெய்ப்பை 
எடுத்துக்காட்டும்‌ பார்வை, பற்கள்‌ அழகு-உறுதி-நெருச்கம்‌-கோணல்‌ 
கூடக்‌ குறைவின்றி வரிசை நெய்ப்பு இவைகளுடன்‌ கூடியவை, வார்த்‌ 
தைகள்‌ பேசுவது அக்ஷரங்கள்‌ உச்சரிப்பது குரல்கள்‌ இவைகளில்‌ தெளி 
வும்‌ இனிமையும்‌ பொருந்தியது. காந்தியும்‌ பிரபையும்‌ உள்ள உடல்‌ 
தன்கு திரண்டுள்ள குண்டிகள்‌ இவை சுக்கில ஸார லக்ஷணங்கள்‌. 
இவர்களிடம்‌ நல்ல பலம்‌, ஸுகம்‌, ஐசுவர்யம்‌, ஆரோக்கியம்‌, 


ஏப்ரல்‌--1979 : - தாது ஸாரங்கள்‌ TT 


பொருள்‌, புகழ்‌, ஸந்தானம்‌, பாக்கியம்‌ எல்லாம்‌ இருக்கும்‌. தம்பதிகள்‌ 
ELI பிரிய போக ய 


8. ஸத்வ ஸாரம்‌ (என aTt:) 
ஸத்வம்‌--மனஸிற்குள்ள மூன்று குணங்களில்‌ ஒன்று. . ரஜஸ்‌ 
தமஸ்‌ குணங்களுக்கு பலம்‌ அதிசம்‌ இருந்தால்‌ காமம்‌ குரோதம்‌, 
மோஹம்‌ முதலிய தீமைகளிலேயே பிரவிருத்தியைத்‌ தரும்‌. ஸத்வ 
குணம்‌ பலம்‌ ஸாரம்‌ அதிகம்‌ ஆக ஆக. நற்காரியங்களிலேயே பிரவிருத்‌ 
திக்கச்‌ செய்யும்‌, ‘ 


ஸத்வ ஸாரம்‌ நிறைந்தவர்களின்‌' லக்ஷ்ணம்‌--கற்ற கல்வி, நடந்த 
கார்யம்‌ எதையும்‌ எப்பொழுதும்‌ மறக்காமல்‌ நல்ல. ஞாபக சக்தி, 
குரு - பெற்றோர்‌ - தெய்வங்களில்‌ உண்மையான பக்தி, செய்நன்றி 
மறவாமை, உயர்ந்த சுத்த அறிவு, மனதிலும்‌ சரீரத்திலும்‌ பரிசுத்தம்‌, 
உத்ஸாசம்‌, சாமர்த்தியம்‌, தைர்யம்‌, சத்துருக்களை ஐயிக்கும்‌ பராக்‌ 
கிரம சக்தி, துக்கங்களைப்‌ பாராட்டாமை, செய்கைகள்‌, ஆலோ சனை 
கள்‌, நடத்தைகள்‌ முதலியவைகளில்‌ சஞ்சலமும்‌ மாற்றமும்‌ இல்‌ 
லாமல்‌ வியவஸ்தையுடன்‌ இருத்தல்‌, பரோபகாரம்‌, தேச ஸேவை, 
தர்மங்கள்‌ முதலிய நற்கார்யங்களைச்‌ செய்ய தீவ்ர ஆவல்‌ இவை 
முதலிய ஸத்வ ஸாரச்‌ இறப்பு. 


குறிப்பு--மேற்கூறிய எட்டுவித வகுப்பு ஸாரங்களின்‌ லக்ஷ்ணங்‌ 
சுள்‌ எல்லாம்‌ தாதுக்களுடையவும்‌ மனதின்‌ ஸத்வ குணத்தினுடை 
ய்வும்‌ சிறந்த ஸாரங்களுக்குள்ளவைகள்‌, ஸஈ ரத்தின்‌ இறப்புக்‌ 
குறையக்‌ குறைய அதற்குரிய சிறப்பு குணங்களும்‌ குறைவாயிருக்கும்‌. 
சில மனிதரில்‌ சில ஸாரங்கள்‌ சிறந்திருச்கும்‌. லெ மட்டமாயிருக்கும்‌. 
எல்லாரிடமும்‌ எல்லா ஸாரமும்‌ சிறப்பாயிருப்பது பொதுவாய்‌ மிக 
அரிது, இவைகளை லக்ஷணங்களால்‌ அறிந்துகொள்ள முடியும்‌, 


ஈசுவராநுக்கிரஹத்தினாலும்‌, புண்ய கர்மங்களினாலும்‌, எட்டுவித 
ஸாரங்களும்‌ சிறப்பாய்‌ அமைந்துஃள  பாக்கியசாலிகளிடத்தில்‌ 
உயர்ந்த ஸாரங்களுக்குள்ள சகல குணங்களும்‌ நிறைந்து வீளங்கும்‌. 
இவர்களுக்கு * மூப்பும்‌ மரணமும்‌ வெகுகாலம்‌ ஓத்திப்போகும்‌. 
நோயற்ற இன்ப வாழ்க்கை நீடூழிகாலம்‌ இருக்கும்‌. இவர்களுடைய 
ஸந்ததிகளும்‌ அநேகமாய்‌ தாய்‌ தந்தைக்குச்‌ சமமாக சிரஞ்சீவிகளாக 
இருப்பார்கள்‌. 


முக்கியக்‌ குறிப்பு--ரக்தம்‌ மாம்ஸம்‌ முதலிய தாதுக்களுடைய 
பரிமாணம்‌ நிறையைப்‌ பார்க்கிலும்‌ தாதுக்களுடைய ஸாரங்களுக்குத்‌ 
தான்‌ சக்தியுள்ளது. உதாரணமாய்‌ பார்வைக்கு நல்ல வாட்டசாட்ட 
மாய்‌ பருமனாக இருப்பவரும்‌ சிலர்‌ மிகக்‌ குறைவான சரீர பலமும்‌ 


18 தாது-ஸாரங்கள்‌ ஆரோக்கியம்‌-- 


மனோ பலமும்‌ உள்ளவராய்‌. இருக்கின்றனர்‌. . இளைத்து. மெல்லிய 
சிறு கூடான சரீரிகளாயினும்‌ இலர்‌... பலசாலிகளாயும்‌ . தைரியசாலி 
களாயும்‌ இருக்கின்றனர்‌. இந்த வித்தியாசங்களுக்குக்‌ காரணங்கள்‌ 
தாதுக்களில்‌ ஸாரம்‌.குறைவாயும்‌ றப்பரயும்‌. இருப்பதுதான்‌. 


மேலும்‌ தாதுக்களுடைய ஸாரங்களைப்‌ பார்க்கிலும்‌ மனதின்‌ 
ஸத்வ குணத்தின்‌ ஸாரத்திற்குத்தரன்‌ மகத்துவம்‌ அதிகம்‌. ஏழு 
தாதுக்களுடைய ஸாரங்கள்‌ மந்தமாயிருப்பீனும்‌ அதனால்‌ சரீரம்‌ 
பார்வைக்கு -ஒரு மாதிரியாய்‌ தோன்றினாலும்‌ ஸத்துவ ஸாரம்‌ சிறப்‌ 
பாயிருந்தால்‌ சரீரத்தில்‌ குறைவு விசேஷமாய்‌ தெரியாது. ஸத்துவ 
ஸார மகத்துவத்‌ தினால்‌ உலகில்‌ சிறப்பாய்‌ விளங்குவர்‌. 


பொதுவாய்‌ தேகம்‌ வியா தியில்லா மல்‌ இருப்பதற்கு சரீர ரஸாதி 
தாதுக்கள்‌ வாத பித்த சுபங்கள்‌ விஷமமாய்‌ இல்லாமல்‌ சுமார்‌ சமமாய்‌ 
இருப்பதே போதுமானது. எந்த நோயும்‌ உடஃத்‌ தாக்கமுடியாமல்‌ 
உடலில்‌ எதிர்ப்பு சக்தியை விசேஷமாய்‌ வளர்க்கவும்‌ மற்றும்‌ பல 
மேன்மைகளையும்‌ ' அடையவேஸ்டுமானால்‌ தாதுக்களுடைய ளாரங்‌ 
களைக்‌ குறையாமலும்‌ மேன்மேலும்‌ அதிகமாயும்‌ வளர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌ ¢ 


காது ஸாரங்கள்‌ க்£ணிப்பதற்குக்‌ காரணங்கள்‌— ஆயுர்வேதத்தில்‌ 
உபதேசித்தபடி ஸ்வஸ்த  விருத்தங்களையும்‌ ஸத்விருத்தங்களை யும்‌ 
முறைப்படி. அநுவ்டிக்கா ததும்‌, முறை தவறி நடப்பதும்‌ தான்‌. தாது 
ஸாரங்கள்‌ சிறப்பாய்‌ ஆவதற்கும்‌ ஸ்வஸ்த விருத்த ஸத்விருத்தங்களை 
முறைப்படி. நன்கு அறுஷ்டிப்பதும்‌ தான்‌ "தகுந்த சாதனங்கள்‌. தாது 
ஸாரம்‌ நிறைந்த ஸந்ததியைப்‌ பெறுவதற்கு தாய்‌ தந்தையரும்‌ 
அவசியம்‌ அநுஷ்டிக்கவேண்டும்‌. 


தோலின்‌ ஸாரம்‌ குறைவதற்கு ஆஹாரக்‌ கெடுதலுடன்‌ முக்கிய 
மான காரணம்‌ அப்பியங்கம்‌ செய்துகொள்‌ ளாததும்‌ சதோஷ்ணங்களை 
முறை தவறி ஸேவிப்பதும்‌ ஆகும்‌. சுக்கிர ஸாரம்‌ கணிப்பதற்கு 
மிதமிஞ்சிய ஸம்போகமும்‌, அதர்ம அநியாய ஸம்போகமும்‌ 
காரணங்கள்‌. . 

ஸாரத்தை விருத்திசெய்ய விரும்புவர்கள்‌ முதலில்‌ அவைகள்‌ 
க்ஷீணிப்பதற்குள்ள காரணங்களை முற்றிலும்‌ அகற்றவேண்டும்‌. 
முகலில்‌ தகுந்த வைத்தியர்சளுடைய ஆலோசனையின்படி சரீரத்தை 
சுத்தி செய்துகொண்டு கேவலம்‌ உடல்‌ வளர்ச்சிக்குமாத்‌ திரமிவ்‌ றி 
அந்தந்த ஸாரத்தை வளர்க்கும்‌ தகுந்த ரஸாயனங்களை முறைப்படி 
ஸேவிக்கவேண்டும்‌. 


ஏப்ரல்‌ 100 தாது ஸாரங்கள்‌ 9 


மனதின்‌ ஸத்வ குணத்தின்‌: ஸாரம்‌ குறைவதற்குக்‌ காரணம்‌ 
ரஜஸ்‌ தமஸ்‌ குணங்கள்‌ அதிகரிச்சச்செய்யும்‌ ஆஹார - ஆசரணைசளை 
மேற்கொள்ளுவதும்‌, முக்கியமாய்‌ மத்யபானம்‌ புகை குடித்தல்‌ 
சூதாடுதல்‌ கள்ள வியாபாரம்‌: முதலியதும்தான்‌. பூண்டு வெங்கா 
யங்கள்‌ ரஜோ குணத்தையும்‌, எருமைப்பால்‌ எருமைத்‌ சயிர்‌; பகல்‌ 
தூக்கங்கள்‌ ,. தமோ. குணத்தையும்‌ - சீக்கிரம்‌ அதிகமாச்கும்‌: .மத்ய 
பானம்‌ மதியை அழிப்பதில்‌ நிகரற்றது 
' ஸத்வ குணத்தின்‌ ஸாரத்தை வளர்க்க முதலில்‌ ரஜஸ்‌ தமஸ்களை 
வளர்ப்பவைகளை ப்‌ போக்கவேண்டும்‌, உணவில்‌ உப்பு உறைப்புகாரம்‌ 
புளிப்பு பண்டங்களை குறைக்கவேண்டும்‌, பசுவின்‌ பால்‌ நெய்‌ நெல்லிக்‌ 
காய்‌ பழங்களை அதிசும்‌ அருந்தவேண்டும்‌. பிராம்ஹீதிருதம்‌ ஸாரஸ்வ 
தகிருதம்‌ போன்ற ஸத்வ ஸாரத்தை சிறப்புறச்செய்யும்‌ ரஸாயனங்‌ 
களை... சிலகாலம்‌. தொடர்ந்து சாப்பிடவேண்டும்‌... யோக சாஸ்திர 
உபதேசப்படி பிராணாயாமம்‌ யம நியமா திகளை அப்யசித்தல்‌ விசேஷப்‌ 
பயன்தரும்‌. ஈசுவர பக்தியும்‌ வேதாந்த நூல்களைப்‌ படிப்பதும்‌ ரக்த 
குணத்தை ஸ்திரமாய்‌ வளர்க்கும்‌. 


ள்‌ 
| நீயூ எஷ்மிடிஸ்பென்ஸர்‌. 
நியூ லக்ஷம்‌ டிஸ்பென்ஸரி 
(நியூ பிருந்தாவனம்‌ சமீபம்‌) 
கீழ ராஜ வீதி, புதுக்கோட்டை. 


Kk x 


சிறந்த முறையில்‌ வைத்யம்‌ 
செய்யப்படும்‌, 


வைத்யர்‌ 


N. வைத்யநாதன்‌, 8. M. 2, 


0 


| குழந்தைகளுக்கும்‌ பெரியவர்களுக்கும்‌ 
CL 


கைள னாக வைக ஷஷி 


80 4 ஆரோக்கியம்‌ 


உறக்கம்‌ 


உறக்கம்‌ மனிதர்களுக்கு மட்டும்‌ உள்ள வஸ்துவல்ல, பிராணி 
வர்க்கங்கள்‌. இனைவற்றுக்கும்‌ சகல தாவர்‌ வர்க்கங்களுக்கும்‌ இயற்‌ 
கையில்‌ உள்ளது, தேவர்கட்கும்‌ உறக்கம்‌ உண்டு என்று சாஸ்திரங்கள்‌ 
சொல்லுகின்றன, மனிதருடைய வாழ்நாளில்‌ பிறவி முதல்‌ மேல்‌ 
மேல்‌ தொடரும்‌ நிலைகளில்‌ ஆரம்ப நிலையில்‌ அர்கம்‌ அதிகம்‌ ஏற்படு 
தின்றது, பிறகு வரவரக்‌ குறைந்துகொண்டு, மூப்பு நிலையில்‌ மிகவும்‌ 
குறைகின்றது. இது அந்தந்த வய்ஸ்‌ காலத்தின்‌ சுபாவம்‌.. அதிக 
நித்திரை ஏற்படும்‌ பால்ய காலம்‌, நித்திரை குறையும்‌ முதுமைகாலம்‌ 
இரண்டுக்கும்‌ மத்திய காலம்‌ எல்லாவற்றையும்‌ சேர்த்து சராசரி 
(ஊனகா௦) பார்த்தால்‌, மனிதரின்‌ வாழ்நாளில்‌ மூன்றில்‌ ஒரு பாகத்‌ 
இதற்குமேல்‌ நிச்சயம்‌ தூங்குவதில்‌ கழிகின்றது இயற்கையில்‌ தமோ 
குணம்‌ அதிகமுள்ள மனிதருக்கு கிட்டத்தட்ட பாதிகாலத்தை தூக்கம்‌ 
ஆக்கிரமிக்கின்றது. தூக்கம்‌ வராவிட்டால்‌ மிகக்‌ கஷ்டம்‌ அதுபவிக்‌ 
இன்மோம்‌, 


நாம்‌ ஒருநாளும்‌ தூங்காமல்‌ இருக்க முடிவதில்லை. நமது ஆயுளில்‌ 
பாதிசாலத்தை தனது வசமாக்கிக்கொண்டிருக்கிற இந்த தூக்கத்தின்‌ 
ஸ்வரூபம்‌, காரணம்‌, நன்மை, தீமை, குறைவு, கூடுதல்‌ இவைசளைப்‌ 
பற்றி அறிந்துகொள்ள , பலர்‌ ந எம்‌ இல்லை. அறியவேண்‌ 
டியது மிக அவசியம்‌. ்‌ 


ஏன்‌ எனில்‌, தூக்கம்‌ நமது வாழ்நாளை உண்மையில்‌ அபஹரிக்க 
வில்லை, அதிகமாக்கவே செய்கிறது. உடம்பு மனஸ்‌ இரண்டினுடை 
யவும்‌ ஆயாஸத்தைப்‌ போக்குகின்றது. பலம்‌ உத்ஸாஹங்களை உண்‌ 
டாக்குகின்றது, இவைகளை நாம்‌ தினம்‌ அநுபவிக்கின்றோம்‌. பல 
நாட்கள்‌ உறங்காமல்‌ இருந்தால்‌ நிச்சயம்‌ பல சரீர - மனோ வியாதிகள்‌ 
பீடிக்கும்‌, ஆதலால்‌ தூக்கத்தின்‌ சம்பந்தமான எல்லா அம்சத்‌ 
களையும்‌ ஒவ்வொருவரும்‌ அறியவேண்டியது அவசியம்‌. 


, உலகிலுள்ள வைத்திய சாஸ்திர ஆராய்ச்சியாளர்கள்‌ மட்டுமல்ல, 
மற்ற பொது விஞ்ஞானிகள்‌, மனத்தின்‌ தத்துவ ஆராய்ச்சிக்காரர்கள்‌ 
அனைவரும்‌ தரக்கத்தைப்பற்றி நிரம்ப ஆராய்ச்சி செய்துள்ளார்கள்‌, 
புதிய புதிய தத்துவங்களைக்‌ கண்டறிந்து பிரசுரம்‌ செய்துள்ளார்கள்‌, 
இன்னும்‌ ஆராய்ச்சியில்‌ விஞ்ஞானிகள்‌ ஈடுபட்டுக்கொண்டிருக்‌ 
இன்றனார்‌. 


நித்திரையின்‌ தத்துவங்களை எளிதில்‌ அறிந்துகொள்ளமுடியாது. 
ஏன்‌ எனில்‌, நித்திரை இந்த ஸ்தூல சரீரம்‌ மனஸ்‌ இரண்டிற்கும்‌ ஸுக 


ஏப்ரல்‌--1979 உறக்கம்‌ 81 


துக்கங்களை உண்டு பண்ணுவதாயினும்‌, நித்திரை இல்லாத ஜாகரா 
வஸ்தை அதாவது விழித்துக்கொண்டிருக்கிற சமயங்களில்‌ நித்திரை 
யின்‌ இருப்பிடமெது? எங்கிருந்து வருகிறது? எங்கே போகிறது? 
ஒன்றும்‌ சொல்லமுடிவதில்லை. ஆதலால்தான்‌ வேதாந்த நூல்கள்‌ 
நித்திரை ' ஈசுவரனுடைய ** மரமை.”” என்று சொல்லுகின்றன. 
இருப்பு இல்லாமை இரண்டும்‌ எந்த வஸ்துவில்‌ நிச்சயிக்கமுடிவ 
இல்லையோ அதை மரயர என்று வேதாந்திகள்‌ சொல்லுகிறார்கள்‌ 
நவீன ஆராய்ச்சியாளர்களிடமும்‌ நித்திரை விஷயத்தில்‌ மத பேதங்கள்‌ 
பல. இதெல்லாம்‌ நமக்குத்‌ தேவையில்லை, 


மனஸ்‌ சரீரங்களுடைய ஆரோக்கியப்‌ பாதுகாப்பிற்கு அவசிய 
மான நித்திரையைப்பற்றிய பூரா விஷயங்களையும்‌ ஸந்தேகமின்றி 
ஆயுர்வேதம்‌ கண்டறிந்து விஸ்தாரமாய்‌ உபதேசித்துள்ளது. அவை 
களின்‌ ஸங்கிரஹம்‌ நமக்குத்‌ தெரிந்துகொள்ளவேண்டியது அவசியம்‌ 
ஆரோக்கியப்பாதுகாப்பிற்கு. 


மனிதன்‌ எப்பொழுது தூங்குகிறான்‌ ? 
“ஏவா ஏ எர எளன்‌ கன்னா: ஈர்‌ எனா: ॥ 


எண்‌ faded, என எண்ன எள: ப 
(ஈம. 9. ௭. 21, 35) 


“யதா து மனஸி க்லாந்தே கர்மாத்மான: கலம்‌ கதா: [ 
விஷயேப்யோ நிவர்த்தந்தே, ததா ஸ்வபீதி மானவ: 11 


ககுத்து- மனஸ்‌ ஞானேந்திரியங்கள்‌ கருமேந்திரியங்கள்‌ எல்லா 
வற்றையும்‌ செயலாற்றும்‌ கருவி, மற்ற பத்து இந்திரியங்களும்‌ வெளி 
யில்‌ தெரியக்கூடியவை, ஸ்தூலமானவை. மனஸ்‌ தெரியமுடியாத 
பொருள்‌. ஆதலால்‌. அந்தக்கரணம்‌ என்று பெயர்பெற்றது. இது 
எந்த ஸமயத்திலும்‌ ஜீவாத்மாவுடன்‌ சேர்ந்தே இருப்பது. ஜீவாத்மா 
ஹிருதயாகாசத்தில்‌ இருக்கிறது. ஆதலால்‌ மனஸ்‌ அலுவல்‌ செய்து 
கொண்டிருக்கும்பொழுது அலுவல்‌ உள்ள இடங்களுக்கு மனோவஹ_ம்‌ 
அல்லது ஸம்ஞாவஹம்‌ என்ற நாடிகள்‌ வழியே உடல்‌ பூராவும்‌ ஓடிக்‌ 
கொண்டிருக்கும்‌. அலுவல்‌ இல்லாத ஸமயத்தில்‌ ஹிருதயத்தில்‌ 
ஓய்வில்‌ இருக்கும்‌. 
மனது ஓய்வில்‌ இருப்பது எப்பொழுது ? 

' உடலுழைப்பினால்‌ ஞானேந்திரியங்களும்‌ கர்மேந்திரியங்களும்‌ 
தளர்வுற்று ஓய்வை விரும்புகின்றன, இந்திரியங்களைச்‌ செயலாற்று 
வதுடன்‌ இந்திரிய ஸம்பந்தம்‌ இல்லாதபடிக்கு மனஸ்‌ தனியே ஸங்‌ 
கல்ப்பம்‌ ஆலோசனை விமர்சனம்‌ தீர்மானம்‌ இப்படிப்‌ பல கார்யங்‌ 


82 உறக்கம்‌ ஆரோக்கியம்‌-- 


களையும்‌ செய்த பின்பு சோர்வடைந்து ஓய்வை ஆபேகரிக்கிறது. 
இந்திரியங்கள்‌ மனஸ்‌ இரண்டும்‌ ஓய்வை விரும்பும்பொழுது அவை 
களுக்கு ஓய்வின்பம்‌ அளிக்கத்‌ தொடங்குகிறாள்‌ நித்திராதே வீ சரீரத்‌ 
தில்‌. இந்த ஸமயம்‌ ஜீவாத்மா தனது கருவிகள்‌ எல்லா ம்‌ வேலைகளி 
லிருந்து நின்றிருக்கறபடியால்‌ தானும்‌ வேலை செய்யமுடியாமல்‌ சும்மா 
யிருக்கறான்‌. இந்த நிலையை ஜீவாத்மா தூங்குகிறான்‌ என்று சொல்லு 
திபறாம்‌. ஜீவாத்மாவும்‌ மனிதனும்‌ உண்மையில்‌ ஒரே பொருள்தான்‌. ' 


குறி.ப்பு--ஜீவாத்மா தனது ஸுககுக்சங்களை சரீரத்தில்‌ இருந்து 
கொண்டு அநுபவிக்கிறான்‌. அகில அலுவல்களையும்‌ செய்கிறான்‌. அலு 
வல்களை நிறைவேற்றுவதற்கு சாதனங்கள்‌ மனதும்‌ பத்து இந்திரியங்‌ 
களும்‌. இதில்‌ இந்திரியங்கள்‌ மனதின்‌ சம்பந்தமின்றி கார்யம்‌ செய்ய 
சக்தியற்றது. மனதும்‌ இந்திரியங்களும்‌ களைப்புற்று ஓய்வு எடுத்துக்‌ 
கொண்டுள்ள தருணத்தில்‌ மனிதன்‌ - தனியே ஒரு கார்யமும்‌ செய்ய 
முடியாது. உள்‌ வெளி அறிவு ஒன்றும்‌ இல்லாமல்‌ ஸுகமாயிருச்கிறான்‌ 
இந்த ஸுகநிலைதான்‌ நித்திரை யெனப்படும்‌. 


நித்திரையினால்‌ மனிதனுக்கு என்ன பயன்கள்‌ ? 


 னசள்‌ ஏக்‌ ஒர்‌ ஏக்‌ எனா ॥ 
௭௭௭ எனி எள்‌ ளின்‌ எ எ? ப 
₹* நித்திராயத்தம்‌ ஸுகம்‌ துக்கம்‌ புஷ்டி:கார்ச்யம்‌ பலாபலம்‌ [ 
விருஷதா க்லீபதா ஞானமஜ்ஞானம்‌ ஜீவிதம்‌ ௩ ௪?” || 
கருத்து--மனிதனுக்கு மனஸ்‌ சரீர சம்பந்தமான இன்பம்‌ துன்‌ 
பம்‌, தாதுக்களுடைய புஷ்டி இணைப்பு, பலம்‌ துர்பலம்‌, ஸம்போ 
கத்தில்‌ சக்தியின்மை, அறிவு மூடத்தன்மை, அதிகமென்ன ? உயிர்‌ 
வாழ்வு மரணம்‌ இவையனைத்தும்‌ நித்திரைக்குத்தான்‌ அதனம்‌. 


ஓரே பொருள்‌ அல்லது செய்கை நேர்‌ எதிரான இரு பயன்களை 
எப்படித்தமும்‌? இது அஸம்பாவிதமல்லவா ? என்று கேட்டால்‌ சொல்‌ 
கிறார்‌ சரகர்‌-- 
“எக்ண்ண ல எ எ ஈன fafa | 
ஏனா Tuga காடா ப 
௭௭ ஏரா சர்கார்‌ ரர 36 ஏரா | 
** அகாலே அதிபிரங்காச்ச ௩ ச நித்திரா நிஷேவிதா 


ஸுகாயுவீ பராகுர்யாத்‌ காலராத்ரிரிவா பரா. 
ஸைவ யுக்தா புநர்யுங்க்தே நித்ரா தேஹம்‌ ஸுகாயஷா ”” 


ஏப்ரல்‌--1979 மூளை 89 


கருத்து--நேர்‌ எதிரான. இரு பயன்களை அதாவது இன்பம்‌ 
துன்பம்‌ இரண்டையும்‌ கொடுக்கின்ற ஒரே கார்யம்‌ பிரத்யக்ஷத்‌. தில்‌ 
ஒவ்வொருவருடையவும்‌ அநுபவத்தில்‌ இருக்கின்றது. பிரத்யக்ஷமாய்‌ 
அநுபவமாகும்‌ விஷயத்தில்‌ அஸம்பாவிதம்‌ என்று ஸந்தேகித்தல்‌ தான்‌ 
பிசகு. நித்திரையே மனிதருக்கு இன்பம்‌ துன்பம்‌ இரண்டையும்‌ 
செய்கிறது. எப்படியெனில்‌, 


இந்த இந்த காலத்தில்‌ இவரிவர்‌ இவ்வளவு நேரம்‌ அவசியம்‌ 
நித்திரை செய்யவேண்டும்‌? என்று விதி நியமம்‌ இருக்கிறது. இந்த 
நியமங்களை மீறி அகாலத்தில்‌ தூங்குவது, மிதமிஞ்சி அதிக நேரம்‌ 
தூங்குவது, தூங்காமலேயே இருப்பது இவைகள்‌ மனிதருக்கு துன்‌ 
பங்களை நிச்சயமாய்‌ தரும்‌. இன்பங்களையழிக்கும்‌, ஆயுஸ்ஸையே 
அபஹரிக்கும்‌. விதிமுறைப்படி நித்திரையை ஸேவிப்பவருக்கு ஆயுஸ்‌ 
ஆரோக்கியம்‌ புஷ்டி சக்தி அறிவு சுகங்களையெல்லாம்‌ நித்திரையளிக்‌ 
கும்‌. இது இரண்டிலும்‌ ஸந்தேகமில்லை, பிரத்யட்சம்‌. இதற்கு ஒரு 
திருஷ்டாந்தம்‌ சொல்லுகிறார்‌ சரக முனிவர்‌ 


“ஏஷ எள்‌ ஈனா எனா அசினா” ப 
(௪. ஏ. ௪. 21) 
“புருஷம்‌ யோகிநம்‌ ஸித்த்யா ஸத்த்யா புத்திரிவாகதா ” ” 


பரம்பொருளில்‌ மனதை லயப்படுத்தி யோகஸித்தி பெற்ற 
யோகிக்கு மெய்யறிவும்‌ ஆனந்தமும்‌ உண்டாகிறதுபோல்‌ நித்தி 
ரையை நியமத்துடன்‌ உபயேோகிப்பவருக்கு இன்பங்கள்‌ உண்டாகும்‌. 


(நித்திரையின்‌ நியமங்கள்‌ தொடரும்‌ ) 


சு 
மூளை 


மூளைக்கும்‌ இதயத்துக்கும்‌ சண்டை வந்தது. எது பெரிது? எது 
எதனைக்‌ கட்டுப்படுத்தும்‌? சம பலத்துடன்‌ போர்‌ புரிபவரிடையே 
மத்தியஸ்தனாக யார்‌ இருப்பது? பிராண சக்தி வந்தது. அதனால்‌ 
இந்தச்‌ சண்டையைத்‌ தீர்த்துவைக்க முடியவில்லை. இதயத்துடன்‌ 
அதற்கு அதிகத்‌ தொடர்பு. கடைசித்‌ துடிப்பு வரை தன்னை இதயம்‌ . 
தான்‌ தாங்குகிறது. மூளை மறத்து உணர்வற்ற நிலைக்குச்‌ சென்றிருந் 
தாலும்‌ உயிரிருப்பதைக்‌ காட்டுவது அதுதானே. மூளைக்குப்‌ பலத்த 
கோபம்‌. உணர்வனைத்தையும்‌ கொடுப்பது நான்தானே என்று தன்‌ 
ஆக்ஷேபத்தைக்‌ காட்டியது. இதயம்‌ பதிலடி கொடுத்தது, உணர்‌ 


84 - மூளை ஆரோக்கியம்‌-- 
வைத்‌ தருவது தான்தான்‌ என. சாட்சி யார்‌? ஸுச்ருதர்‌ என்ற 
முன்னாள்‌ வைத்யர்‌ - பெருமைமிக்க நூலாசிரியர்‌ - அவர்‌ காட்டிய 
பாதையில்‌ இன்றும்‌ தைரியமாக அறுவை சிகித்ஸையில்‌ சில யுக்தி 
களைக்‌ கையாள்கின்றனர்‌ இன்றைய நவயுகத்து டாக்டர்கள்‌ கூட. 


ஸுச்ருதரே! உணர்வைத்‌ தருவது இதயமா ? மூளையா?'' என்‌ 
பது பிராண சக்தியின்‌ கேள்வி. ஸுச்ருதர்‌ கூறினார்‌ - ** உணர்வைத்‌ 
தருவது மூளையும்‌ அல்ல, இதயமுமல்ல உடலில்‌ பாய்ந்து ஓடும்‌ 
ரத்தம்தான்‌. “ஆதாரம்‌ என்ன?” *'என்வரை வந்த குருவின்‌ 
உபதேசம்‌. அதனை நான்‌ என்‌ புத்தகத்தில்‌ குறிப்பிட்டுள்ளேன்‌ . 


ad ரார்‌ ஈரி TTA | விதம்‌ 
caf: fire: eae 1d கரககானா ஏராள ப 


““தேய்வுற்ற ரக்தம்‌ தசை முதலியவற்றை அததன்‌ மூல சத்தை 
அளித்து ரத்தம்தான்‌ முன்‌ நிலைக்குக்‌ கொணர்கிறது. உடலில்‌ உள்ள 
பல பொருள்கள்‌ அததன்‌ நிறத்தைக்‌ காப்பாற்றிக்கொள்வது ரத்தத்‌ 
தால்தான்‌. ரத்தம்‌ பாயுமிடங்களில்‌ மட்டும்தான்‌ தொடும்‌ உணர்ச்சி 
ஏற்படுகிறது. ”” 


தொடும்‌ உணர்ச்சி என்பது ஒரு பகுதிதான்‌. உணர்வு என்பது 
அதுபோன்ற பல உணர்ச்சிகள்‌ அடங்கியது. அது என்‌ ஆளுகைக்கு 
உட்பட்டது.'' இது மூளையின்‌ குறுக்கீடு. இதயம்‌ இதனை மறுத்தது. 
உடலில்‌ உள்ள உணர்வுகளில்‌ பெரும்பாலானவை தொடுகை உணர்ச்‌ 
சியின்‌ பல்வேறு தோற்றங்களே. உடலில்‌ உள்ள கண்‌ காது மூக்கு 
முதலிய ஞானேந்திரியங்கள்‌ எதெதனைத்‌ தொடுகின்றனவோ, அல்லது 
வெளியேயுள்ள பொருள்கள்‌ எந்த எந்த இந்திரியத்தைத்‌ தொடு 
இன்றனவோ ஆங்காங்கு உணர்ச்சிகள்‌ ஏற்படுகின்றன. சப்தம்‌ 
காதினில்‌ விழுந்தால்‌, காதைத்‌ தொட்டால்‌, கேட்கும்‌ உணர்வு ஏற்படு 
கிறது. காதைத்‌ தொடாத ஒலி கேட்கப்படுவதில்லை, இப்படித்தான்‌ 
மற்ற உணர்வுகளும்‌. அன்பு முதலிய புலன்களை எதிர்பாராத உணர்வு 
கள்கூட இதயத்தைத்‌ தொட்டால்தான்‌ உணரப்படுகின்‌ றன. இதயத்‌ 
தைத்‌ தொடாத அன்பு ஒரு துடிப்பையும்‌ ஏற்படுத்துவதில்லை. அதனால்‌ 
எல்லா உணர்வுகளும்‌ தொடுகை உணர்ச்சியால்‌ ஏற்படுபவையே , 
தொடுகை உணர்ச்சியைத்‌ தருவது ரத்தம்‌ எனில்‌ ரத்‌ தத்தைக்கொண்டு 
செலுத்துவது இதயம்தானே, அதனால்‌ இதயம்தான்‌ பெரிது. இது 
இதயத்தின்‌ வாதம்‌, 


பிராண சக்திக்கு ஒன்றும்‌ புரியவில்லை. மூளையையும்‌ இதயத்‌ 
தையும்‌ படபடப்பை அடக்கிக்கொண்டு தன்‌ தன்‌ நிலையை விளக்கக்‌ 
கூறியது. தன்‌ சக்தி எத்தகையது? தன்‌ சக்தியால்‌ ஆட்சி எதுவரை 


செல்லும்‌? மற்ற உறுப்புகளின்‌ உதவி தேவைப்படுகிறதா? தனித்தே 
செயல்பட முடியுமா? பிறர்‌ உதவி தேவையானால்‌ எந்த அளவு? 
ஆட்சிக்குட்படாத இடம்‌ உண்டா? ஏன்‌ அது ஆட்சிக்கு உட்படுவ 
தில்லை? இந்தக்‌ கேள்விகளுக்கு மூளையும்‌ இதயமும்‌ தனியே பதில்‌ 
கூறவேண்டும்‌. அதன்பின்‌ தீர்ப்பு தருகிறேன்‌ என்றது. மூளை தன்‌ 
வாதத்தை முதலில்‌ ஆரம்பித்தது. 


₹* என்னுடன்‌ ஒப்புநோக்கின்‌, உலகிலுள்ள பல அதிசயங்களும்‌ 
மதிப்பிழந்து ஒதுங்கிவிடும்‌. எனது உருவத்தைப்‌ பார்த்து ஏளனம்‌ 
செய்யவேண்டாம்‌. 1:86 இலோகிராம்‌ வரை நான்‌ எடை காட்டி 
யிருக்கிறேன்‌. கொழ கொழஎன இஸப்கோல்‌ கூழ்போன்று சாம்பல்‌- 
“வெண்மை நிறத்துடன்‌ இருப்பது என்‌ சுய உருவம்‌. இன்று பல' 
கம்ப்யூடர்கள்‌ வந்திருக்கின்றன. அவை என்னிடம்‌ தோற்றுப்போகும்‌. 
சக்திமிக்க எனது பகுதிகள்‌ கணக்கில்‌ அடங்கா. என்‌ பகுதிகள்‌ அனைத்‌ 
தையும்‌ கண்டவர்‌ இல்லை. பெரிய பெரிய விஞ்ஞானிகூடத்‌ தான்‌ 
கண்டறியாத பகுதிகள்‌ இருப்பதை ஒத்துக்கொள்வார்‌. 900 கோடி 
ந்யூரான்‌ (பவா௦விகள்‌ உள்ளன. அதைப்போல்‌ 5-10 மடங்கு (ஜவ! ' 
௦8115) எனப்படும்‌ கோசங்கள்‌ உண்டு. எல்லாம்‌ இந்த ஆறங்குலப்‌ : 
பரப்புள்ள இடத்தில்‌ அமைந்துள்ளன. 


நான்‌ உடலில்‌ ஓர்‌ அவயவம்‌ என்று கூறுவது தவறு. நானேதான்‌. 
உடல்‌. அந்த உடலைத்‌ தனதாகக்கொண்ட மனிதனின்‌ தனித்‌ தன்‌ 
மைக்கு நான்தான்‌ காரணம்‌. அவன்‌ சூழ்நிலையிலுள்ள எண்ணங்களை 
யும்‌ செயல்களையும்‌ உணர்ந்து பிரதிபலிப்பு உணர்வைக்‌ காட்டுவது” 
என்னால்தான்‌. காதால்‌ கேட்பதும்‌ கேட்டதாக உணர்வதும்‌ என்னால்‌ 
தான்‌. நாக்கால்‌ சுவைத்ததும்‌ சுவை உணர்வைப்‌ பெறுவதும்‌ என்னால்‌. 
கண்ணும்‌ காதும்‌ மூக்கும்‌ ஜன்னல்கள்‌, உணர்வுகளைச்‌ சேகரிக்கும்‌ 
இடங்கள்‌. நான்தான்‌ உணர்பவன்‌, உணர்வை வெளிக்காட்டுபவன்‌. 
நோயுற்றிருப்பதை அறிவிப்பவன்‌ நான்தான்‌, வலி அரிப்பு எரிச்சல்‌ 
சீதம்‌ உஷ்ணம்‌ என்ற விதவிதமான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன்‌ 
மூலம்‌ நோய்‌ வருகையை மனிதனுக்கு உணர்த்துகிறேன்‌. பசியா, 
தாகமா, ஆண்பெண்‌ உறவு உணர்ச்சியா, கோபமா, தாபமா, எல்‌ 
லாம்‌ நான்‌ கொடுக்கும்‌ சேதிகளே. 


நான்‌ அமர்ந்திருக்கும்‌ உடல்‌ ராமனுடையது. அவனை ராமனாக்‌ 
கித்‌ தனித்துக்‌ காட்டுபவன்‌ நான்‌. ராமன்‌ தூங்கும்போதும்‌ உணர்ச்சி 
கள்‌ போக்குவரத்தை நான்தான்‌ கட்டுப்படுத்துகிறேன்‌. உலகிலுள்ள 
மிகப்‌ பெரிய டெலிபோன்‌ காரியாலயத்தில்‌ நடைபெறும்‌ செய்திப்‌ 
போக்குவரத்தைவிட என்மூலம்‌ நடைபெறும்‌ செய்திப்‌ போக்குவரத்து 
மிக அதிகம்‌, வெளி உலகு தரும்‌ அத்தனை செய்தியையும்‌ நான்‌ 
ராமனிடம்‌ தள்ளிவிட்டேனேயானால்‌ அவன்‌ பைத்தியமாகி விடுவான்‌. 


86 . மூளை ஆரோக்கியம்‌-- 


அதனால்‌ சிலவற்றை ஏற்றுச்‌ சிலவற்றை ஒதுக்கவிடுவேன்‌. என்னை 
மீறி ராமன்‌ ஒரே சமயத்தில்‌ பலவற்றுடன்‌ தொடர்புகொள்வான்‌. 
போனில்‌ பேசிக்கொண்டே புத்தகம்‌ படிப்பான்‌. படித்துக்கொண்டே 
ரேடியேர கேட்பான்‌. ஆனால்‌ இரண்டு இடங்களிலிருந்தும்‌ வரும்‌ 
செய்தியை ராமன்‌ வாங்கிக்கொண்டால்‌ அவனது சக்தி அதிகம்‌ செல 
வழியும்‌. அதற்காக ஒன்றின்‌ தொடர்பைக்‌ குறைத்து மற்றொன்றில்‌ 
கவனமிருக்கும்படிச்‌ செய்வேன்‌. அதனை மீறி இரண்டிலும்‌ அவன்‌ 
கவனம்‌ செலுத்தினால்‌ இரண்டின்‌ தொடர்பையும்‌ குறைத்துவிடுவேன்‌ . 
இரண்டும்‌ அவனுக்கு மனத்தில்‌ பதிந்திருக்காது. ரேடியோவில்‌ பாடிய 
பாட்டையும்‌ அவன்‌ சரியாகக்‌ கவனித்திருக்கமாட்டான்‌. புத்தகப்‌ 
பாடமும்‌ மனத்தில்‌ ஏறியிருக்காது. இப்படி செய்திப்‌ போக்குவரத்துக்‌ 
கட்டுப்பாட்டுத்‌ துறையின்‌ தலைவனும்‌ நானே. 


ராமன்‌ எதிர்பாராமல்‌ திடீரென மேலிருந்து கீழே விழக்கூடும்‌. 
குளியலறையில்‌ வழுக்கி விழக்கூடும்‌. அதை அந்த நொடியில்‌ அவ 
னுக்கு உணர்த்தி கைகால்களைச்‌ சரிசெய்து அடி பலமாக விழாதபடி 
தடுத்துக்‌ கொள்ளச்செய்வேன்‌. உடன்‌ இந்த நிலையை நன்கு என்‌ 
னிடம்‌ குறித்துக்கொண்டு அடுத்ததடவை குளியலறைக்குள்‌ செல்லும்‌ 
போதே வழுக்கி விழாமல்‌ கால்களை ஊன்றி நடக்கும்படி உணர்த்து 
வேன்‌. இந்த முன்னேற்பாடு, ஜாக்கிரதை உணர்ச்சி என்ற தகவல்‌ 
தந்து ஆபத்துத்‌ தடுப்பு இலாகாவின்‌ தலைவனாகச்‌ செயல்புரிபவனும்‌ 
நானே. 


ஆபத்துத்‌* தடுப்பு என்ற துறையில்‌ என்‌ பணிகள்‌ அடிக்கடி அள 
விற்கு மீறி சுமந்துவிடும்‌. ஆபத்துகளில்‌ உணர்ச்சிவசத்தாலோ, 
வெளிச்சூழ்நிலயாலோ உள்ளே உள்ள பிராணவாயுப்‌ போக்குவரத்து 
போதாத நிலை ஏற்படும்‌. அப்போது மூச்சுவிடுவதன்‌ எண்ணிக்கையை 
அதிகப்படுத்துவேன்‌. நிமிடத்திற்கு 20-80 தடவை மூச்சுவிடச்‌ செய்‌ 
வேன்‌. ஆழ்ந்து மூச்சிடச்செய்தும்‌ பெருமூச்சிடச்செய்தும்‌ இருமியும்‌ 
செருமியும்‌ பிராணவாயுப்‌ போக்குவரத்தைச்‌ சீர்செய்வேன்‌. 


ஆனால்‌ நானே தனித்து இயங்குவதாக மார்தட்டிக்கொள்ள 
விரும்பவில்லை. உடலின்‌ எடையில்‌ 2 சதவிகிதத்திற்கு உட்பட்ட 
எடையுள்ளவனாயினும்‌ எனக்கு உடலுக்குத்‌ தேவையான பிராணவாயு 
வில்‌ 20 சதவிகிதம்‌ என்‌ சுயத்தேவையை பூர்த்திசெய்யத்‌ தேவைப்‌ 
படுகிறது. அதனால்‌ இதயம்‌ வெளியனுப்பும்‌ ரத்தத்தில்‌ 20 சதவிகிதம்‌ 
என்‌ குடும்பத்தின்‌ போஷணைக்கு வருகிறது. மற்ற இடங்களுக்கு 
ரத்தம்‌ சில நிமிஷங்கள்‌, ஏன்‌ மணிகள்கூட வராதிருந்தாலோகுறைந்த 
அளவில்‌ வந்தாலோ அவைகளால்‌ தாங்கமுடியும்‌. மறுபடி சீரிய 
முறையில்‌ இயங்கவும்‌ முடியும்‌, ஆனால்‌ எனக்குக்‌ கிடைக்கும்‌ ரத்தம்‌ 
தடைபட்டாலோ, அளவில்‌ குறைந்தாலோ, என்‌ தேவைப்‌ பூர்த்தியை 


ஏப்ரல்‌--1979 மூளை 87 


உடனடியாகக்‌ கவனிக்குமாறு இதயத்திற்குச்‌ செய்தி அனுப்புவேன்‌. 
தலைசுற்றுதல்‌, பிரமை, ஒன்றிலும்‌ நிலகொள்ளாமை, கண்‌ இருளுதல்‌, 
கைகால்‌ தொய்வு இப்படிப்‌ பல பயங்கர நடவடிக்கைகளை எடுப்பேன்‌. 
அப்போதும்‌ இதயம்‌ அனுப்ப முடியாவிட்டாலோ அனுப்பத்‌ தவறி 
னலோ வேலைநிறுத்தம்‌ செய்துவிடுவேன்‌. ராமனால்‌ ஒன்றையும்‌ 
உணரமுடியாது. மயங்கிக்‌ கட்டைபோல்‌ கிடப்பான்‌. இந்த விஷ 
யத்தில்‌ நான்‌ ஒரு அதிதீவிரப்‌ புரட்சிக்காரன்‌. என்னால்‌ எல்லாவற்‌ 
றையும்‌ ஒரு நொடிப்பொழுதில்‌ ஸ்தம்பிக்கச்‌ செய்யமுடியும்‌. ஆனால்‌ 
இத்தனை சக்திகளையும்‌ நான்‌ துஷ்ப்ரயோகம்‌ செய்வதில்லை. தக்க 
காரணமின்றி நான்‌ இந்த சக்திகளைப்‌ பயன்படுத்தமாட்டேன்‌. நான்‌ 
இந்த நடவடிக்கை எடுத்தேனானால்‌ “ ராமன்‌ ” என்ற முழு உருவத்தை 
மேலும்‌ சிலகாலம்‌ சிதறாமல்‌ பாதுகாக்கும்‌ தீவிர முயற்சி என்றுதான்‌ 
கொள்ளவேண்டும்‌. இந்த நிலை வராமல்‌ முன்னேற்பாடுகள்‌ செய்வது 
ராமனுக்கும்‌ என்னுடனுள்ள மற்ற சகோதர அவயவங்களுக்கும்‌ . 
முக்கியப்‌ பொறுப்பு, கவனக்குறைவால்‌ கடும்‌ நடவடிக்கைகளை 
அவர்கள்‌ எடுக்காவிடில்‌ அவர்களில்‌ பலர்‌ முடங்கிவிடுவர்‌, அல்லது' 
ராமன்‌ என்ற மொத்த உரு மறைந்துவிடும்‌. அத்தகைய சூழ்நிலையை 
உணர்த்துவது என்‌ கடமை. அதற்காக திடீர்‌ நடவடிக்கைகளிலும்‌ 
திடீர்‌ வேலைநிறுத்தத்திலும்‌ நான்‌ ஈடுபடத்தான்‌ வேண்டியிருக்கிறது. 
பொது நலனைக்‌ குறித்து நான்‌ பணிபுரியவேண்டியிருப்பதால்‌ இதனை 
என்‌ ஆணவம்‌ என்று தவறாக எண்ணமாட்டீர்கள்‌ என்றே கருதுகிறேன்‌. 


ஒரு புதிய உலக கண்டத்தைக்‌ கண்டுபிடித்த பிரயாணி அதன்‌ 
சுற்றுப்புறத்தை மட்டும்‌ அறிந்து ** தான்‌ அதனைக்‌ கண்டுகொண்‌ 
டேன்‌ '' என்று கூறுவது போலத்தான்‌ என்னைப்பற்றி விஞ்ஞானிகள்‌ 
அறிந்திருப்பது. என்னுடைய சுற்றுப்புறத்தை அறிந்தவர்கூட மிகக்‌ 
குறைவு. அப்படி இருக்கும்போது என்‌ வரையறைப்‌ படத்தைப்‌ 
போட்டு இங்கு இங்கு இன்ன இன்ன வேலைகள்‌ நடைபெறுகின்றன 
என்று விளக்குகிறார்கள்‌. எனக்கு அதனைக்‌ கண்டால்‌ சிரிப்புவரும்‌. 
எனக்கே என்னைப்பற்றித்‌ தெரியாது. ஆனால்‌ தன்னைப்பற்றி அறியா 
தவன்‌ பிறரைப்பற்றி நன்கு அறிய முற்படுவான்‌; அறிந்துமிருப்பான்‌ 
அது என்வரையில்‌ சரி. ராமனுக்கு , என்னைப்பற்றித்‌ தெரியாது. 
எனது சக்தி எவ்வளவு என்று நான்‌ இதுவரை என்னை அவனுக்கு 
அறிமுகப்படுத்திக்‌ கொண்டதில்லை. என்னைக்‌ குறைத்து மதிப்பிட்டு 
அந்த அளவிற்கு எனக்கு வேலை கொடுத்தானேயானால்‌, என்னால்‌ அவ்‌ 
வளவுதான்‌ முடியும்‌ என்று காட்டிக்கொள்வேன்‌. தன்னால்‌ எல்லா 
வற்றையும்‌ செய்யமுடியுமென்று அவன்‌ முனைந்தால்‌ என்னால்‌ எல்லாம்‌ 
செய்யமுடியுமென்று.காட்டிக்கொள்வேன்‌. சரியாகப்‌ பிராணவாயுவும்‌ 
ரத்தமும்‌ கிடைக்கும்‌ வரை களைப்பு என்பதே எனக்குக்‌ கிடையாது" 
நானாக ஓய்வுபெற விரும்புவதுமில்லை. 


88 மூளை ஆரோக்கியம்‌-- 


மனத்தையும்‌ புத்தியையும்‌ ஜடம்‌ - உணர்வில்லாதது என்று . 
இந்திய வேதாந்திகள்‌ கூறுவார்கள்‌. உணர்ச்சிகளுக்கெல்லாம்‌ இட 
மாயும்‌ உணர்வைக்‌ கொட்டுவதாயுமுள்ள மனமும்‌ புத்தியும்‌ ஜடமா 
என்று சிலர்கேட்டு வேதாந்திகளை நகையாடுவது உண்டு. நான்‌ 
உணர்வற்ற--அசேதனமான ஜடமானால்‌ உணர்வை ஏற்பது எப்படி, 
பரப்புவது எப்படி என்பதே இந்த அவநம்பிக்கைக்குக்‌ காரணம்‌. 
எனக்குத்‌ தெரியும்‌ நான்‌ ஜடம்‌ என்று, ஆனால்‌ அதை வெளிக்காட்‌ 
டாமல்‌ மறைப்பேன்‌. ஆட்டிப்‌ படைக்கும்‌ பொருள்‌ ஜடம்‌ என்றால்‌ 
என்னை எளிதில்‌ ஏமாற்றிவிடுவார்களே. . ஆனால்‌ சேதனம்‌ என நினைத்‌ 
துக்கொண்டிருக்கும்‌ மற்றவைகளும்‌ ஜடமே. அவையும்‌ சேதனம்‌ 

என்ற வேஷத்தைத்தான்‌ போட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லாம்‌ 
ஒரு “ஷே தான்‌. ஒருவருக்கொருவர்‌ போலித்தன்மையை வெளிப்‌ 
படுத்துவதில்லை என்று எங்களுக்குள்‌ ஓர்‌ ஒப்பந்தம்‌. எங்கள்‌ அனை 
வருக்கும்‌ ஒளியூட்டுவதும்‌ உணர்வூட்டுவதும்‌ ஒளியும்‌ உணர்வும்‌ தரு 
பவன ஆக எங்களை அமைத்ததும்‌ எங்களையும்‌ ஆட்டுவிக்கும்‌ ஆத்மா 
தான்‌. அதனை அறிந்ததனால்‌ வேதாந்திகள்‌ எங்களை ஜடம்‌ என்‌ 
கிறார்கள்‌. அவர்கள்‌ சொல்வதைப்‌ புரிந்துகொள்ளாத ஜடங்களாக 
சிந்தனைச்‌. சிற்பிகளாக வேஷம்‌ போடுபவர்களாக எல்லோரையும்‌ 
ஆக்குவது எங்களுக்குக்‌ கைவந்த கலை. இது தற்போதைய விவாதத்‌ 
திற்குத்‌ தேவையில்லாவிடினும்‌ என்‌ உண்மை நிலையைத்‌ தெரிவிக்க 
வேண்டியிருப்பதால்‌ சொன்னேன்‌. 


நீதிபதியான தாங்களே எனது இந்த நிலையைப்‌ புரிந்துகொள்ளா 
மல்‌ இருக்கச்‌ கூடும்‌, உடலில்‌ எங்கேனும்‌ கத்திபட்டால்கூட ' சுரீர்‌ 
என வலியை உணர்த்துவேன்‌. ஆனால்‌ ஓர்‌ அறுவை நிபுணன்‌ என்னை 
இரு துண்டாக்கினால்கூட என்னிடம்‌ வலியே ஏற்படாது. கட்டையை 
அறுப்பதும்‌ ஒன்றுதான்‌, என்னை அறுப்பதும்‌' ஒன்றுதான்‌. என்மேல்‌ 
போர்த்தி நிற்கும்‌ எலும்புக்‌ சுவசத்தைத்‌ துளைத்தால்‌ வலி தெரியும்‌. 
என்னை வெட்டினால்‌ வலி தெரியாது, அதனால்‌ ராமனை மயக்க நிலைக்குக்‌ 
கொணர்ந்து எலும்பை நறுக்கும்‌ அறுவை நிபுணர்‌, ராமன்‌ விழித்‌ 
இருக்கும்போது என்னைக்‌ குத்திக்‌ இளறி எங்கெங்கே என்‌ தொடர்பு 
செல்கிறது என்பதனை ஆராய்கிருர்‌. 


எனது பரப்பில்‌ எங்கோ ஒரு முனையில்‌ மின்சக்திகொண்ட ஊசி 
முனை குத்தும்போது என்றோ ராமன்‌ பழூயிருந்த ஒரு பெண்ணின்‌ 
ழினைவும்‌ அவளது நினைவு வடிவில்‌ வந்த உருவமும்‌ அவன்முன்‌ எழும்‌. 
மற்‌ முரு முனையில்‌ அந்த மின்‌ஊ பட்டதும்‌ அவன்‌ சிறு குழந்தை 
யாகப்‌ பாடிய ஸதோத்திரம்‌ (இப்போது முற்றும்‌ மறந்திருப்பது) 
அதனைச்‌ சொல்லிக்கொடுத்த பாட்டி, அதனைக்‌ கூறும்போது ஏற்பட்ட 
நீட்டல்‌ முழச்கல்‌ எல்லாம்‌ விளங்கும்‌, அப்போதுதான்‌ என்னுள்‌ 


ஏப்ரல்‌-1979' Your Heart is your Health 89 
அடங்கியுள்ள பல்‌ 'பிற்விகளில்‌ சேர்த்த அநுபவங்களின்‌ தடங்கள்‌ 
எத்தனையோ இன்னமும்‌ வெளிப்படாமல்‌ இருப்பது" அந்த, நிபுணரின்‌ 
ஆராய்ச்சியில்‌ புரியும்‌. அநாதி அவித்யா வாசனை என்று வேதாந்திகள்‌ 
கூறுவதை இன்னம்‌ சில்‌ நாட்களில்‌ அவீர்கள்‌ உணர்ந்துவிடுவார்கள்‌. 
மனம்‌ புத்தி என்ற்‌ இரண்டும்‌ என்‌ உருவங்களே. இவைகளை 
மனோமய கோசம்‌ விஞ்ஞானமய கோசம்‌ என்று உபநிடத்ங்கள்‌ கூறும்‌. 
உடலில்‌ எல்லாப்‌ பகுதிகளிலும்‌ இவை உறைபேோன்று உள்ளுண்ர்வைப்‌ 
பாதுகாக்கின்‌ றன. புத்தியில்‌ வடிவத்தில்‌ பய்‌ யம்‌ என்பது தலை 
போன்றும்‌ அதன்‌ இரு சிறகுகளாக மோதம்‌ என்ற களிப்புணர்ச்சிகள்‌ 
அமைந்திருப்பதாகவும்‌ கூறுவர்‌. அதனை என்னால்‌ மெய்ப்பிக்கமும்‌ யும்‌, 
என்து பரப்பில்‌ 'களிப்பு கேந்திரம்‌ (Pleasure centre) ஒன்‌ றிருக்‌க றது. 
அதனை மின்முனையால்‌: தாக்கினால்‌ ஆனந்த உணர்ச்சி மேலிடுகிறது. 
எலியிடம்‌ அதனைப்‌ பரீட்சைசெய்துள்ளனர்‌. அந்தப்‌ பகுதியுடன்‌ ஒரு 
மின்‌ கம்பியை ஒட்டி அதற்கான ஸ்விட்சை வெளியில்‌ அமைத்து 
எலிக்கு அதைப்‌ போடும்‌ விதத்தைக்‌ கற்றுக்கொடுத்தார்கள்‌. எலி 
அடிக்கடி அந்த ஸ்விட்சைப்‌ போட்டது. அதனால்‌ ஏற்பட்ட ஆனந்‌ 
தத்தில்‌ திருப்தி அடைந்தது: : அதன்பின்‌ அதனால்‌ அந்த்‌ ஸ்விட்சைப்‌ 
போட்டு களிப்பு கேந்திரத்துடன்‌ தொடர்புகொள்ளா மல்‌ இருக்க 
முடியவில்லை. பச உணர்ச்சியைக்கூட அது பொருட்படுத்தவில்லை; 
அதற்கு எப்போதும்‌ எந்நிலையிலும்‌ தேவை அந்தக்‌ களிப்பு உணர்ச்‌ 
சியே. அப்படி அந்தக்‌ களிப்புணர்ச்சியை அடைவதிலேயே பசி தாகத்‌ 
'தைக்கூட மறந்து களிப்புடனேயே அது செத்துவிட்டது. அத்தனை 
ஆசை அந்தக்‌ களிப்பைப்‌ பெற, ஆத்மானந்தம்‌ என்பார்களே அது 
தான்‌ இது என்று நான்‌ நினைப்பதுண்டு ராமனுக்கு இந்த சூட்சுமம்‌ 
தெரிந்தால்‌ அவனும்‌ அப்படி எனது களிப்பு சேந்திரத்துடன்‌ 
தொடர்பு கொள்வான்‌, சில மனம்‌ தளர்ந்து சோர்ந்து போயிருப்‌ 
பவர்களுக்கு இப்போது அந்த கேந்திரத்தில்‌ Electrode என்‌ ற நுண்‌ 
ணிய மின்கருவியைப்‌ பதித்து அடிக்கடி அந்த கேந்திரத்தைத்‌ தூண்டி 
விட அவர்கள்‌ எப்போதும்‌ உற்சாகமாயிருக்கிறார்களாம்‌. முன்காலத்‌ 
இல்‌ யோகசக்தியால்‌ இதனைத்‌ தூண்டி எப்போதும்‌ ஆனந்த நிலையில்‌ 
அமர்ந்து நிம்மதியாகத்‌ தவமிருப்பார்களாம்‌. அது நடக்கக்கூடியதே. 


(மூளையின்‌ விளக்கம்‌ நீள்வதால்‌ மே: 25 அன்று மறுபடி வாதம்‌ 
தொடங்கும்‌ என நீதிபதி அறிவிக்க கோர்ட்‌ கலைகிறது.) * 


Your Heart i is. your Health 


i is often erroneously Bellet that cardiovascular diseases are 
common in economically advanced countries and uncommon among 
people living in tropical and developing. countries New evidence 
available indicates that the incidence of diseases affecting the heart 


90 Your Heart is your Health, ஆரோக்கியம்‌ 


and blood. vessels is equally prevalent in regions with tropical 
climates. Moreover, these diseases — congenital conditions, rheuma- 
tic fever, hypertension, atherosclerosis, myocardial infarction, stroke 
and thrombosis - are increasing with rising standards of living. 


The people in South = East Asia. are exposed to conditions of 
stress and strain similar to those characterizing industrial and urban 
societies. In addition living in an enervating tropical climate they 
are faced with innumerable economic and social problems. The 
crisis implicit in changing from a peasant, rural way of living to an 
industrialized urban life implies a pattern of morbidity which is 
similar to that obtaining in more developed countries. To. be fore- 
warned is to be forearmed, We have the means available to prevent 
cardiovascular conditions from claiming such a heavy toll of life. 


Much more than we realize, the health of our heart is in our 
own hands. The time has come .for community action to control 
high blood pressure, to. prevent rheumatic heart. disease, to treat 
respiratory diseases, and to diagnose and correct malformation of the 
circulatory system in children as early as possible. Preventive 
measures should be aimed primarily at young adults’ and even 
children and adolescents, by ensuring their ல bhysicd! and 
psychological development. 


It is now clearly known that certain habits are associaled with 
atherosclerosis and coronary heart diseases. Over - eating, particu- 
larly rich foods with saturated fats and refined carbohydrates; 
smoking and lack of physical exercise have been incriminated, 
Certain ailments which affect children such as rheumatic fever can 


be checked in some measure and future serious heart disease ப 
prevented. 


Clearly both the individual and the community can and should 
take measures to prevent heart disease. The individual should 
watch his diet, take adequate exercise and avoid smoking. The 
community should become aware of the importance of the ‘early 
recognition and treatment of congenital malformations, streptococcal 
and other infections and rheumatic heart disease. Overcrowding 
and inadequate hygiene are also contributory causes of such heart 


diseases as rheumatic fever. The ccmmunity should do all it can to 
prevent such conditions. 


Sometimes, the price of survival from heart disease may be a 
permanent handicap or disability. This is particularly true for 


ஏப்ரல்‌-1979 ‘Your Heart is your Health ல்க -91 


patients with myocardial ‘infarction and cerebral thrombosis: Ina 
cardiac or brain accident - stroke. a, block in the flow of the artery 
causes a sudden drop in the oxygen supply to a part of some organ. 
If this condition lasts more than a few minutes, the cells. will 
disintegrate and die; there will be some parmanent damage and a 
Scar-tissue will:be formed replacing the damaged cells. Consequently, 
if a patient survives a vascular disease which has caused damage 
to a part of his heart or brain, ‘there may’ be such aftereffects as 
disturbances in the rhythm of the heart, paralysis of the limbs or 
speech disorders. 


Since patients often continue to live long afler acquiring such 
handicaps, something must 64006 to help them find their place in 
society; this is the role of rehabilitation. which aims at restoring the 
patient as much as possible and enabling. him to 11127௨ normal life, 
physically, psychologically, socially and vocationally. Besides 
routine medical care, many methods are used in rehabilitation; 
physiotherapy, occupational therapy, psy chological tests and 
psychotherapy, social and vocational guidance and counselling; 
vocational assessment, work training and re-schooling. # 


ம்‌ அலக்‌ வடகம்‌ உலா 1] 
சுதீதமான பவழம்‌, காஷ்மீர்‌ குங்குமப்பூ, கோரோசனை 
மற்றும்‌ உயர்ந்த மருந்து சரக்குகள்‌, ஆயுர்வேத 
மருந்துகள்‌ முதலியவைகட்கு 
-- அடியிற்கண்ட விலாசத்திற்கு எழுதவும்‌ -- 


| | 
| BHANOT BROTHERS (Regd.) | 
| 


Wholesale Indian Drugs Merchants 
LUDHIANA (PUNJAB) : 
.PIN: 141008 


x 


௦11௦௩ - 21460 
GRAM: Bhanot Bros, PHONE! Rpg,  — 29632 


பளி சிற்த கள ளப ரக ப்ட்ப படபட. 


AROGYAM APRIL 1979 க No. M. 7674 
தத்த ந்தது 


திருச்சி ஆயுர்வேதிக்‌ யூனியன்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌ . 


(ஸ்தாபிதம்‌ 1939) 


ர 


31-A, இன்னகடைத்‌ தெரு, இருச்சிராப்‌ 0 
ட (போன்‌ எண்‌ : 2420 J 
மருந்து தயாரிப்பு: 28-A, தெனினுச்‌ சோடு, 
திகுச்சி-620017." (போன்‌: 26607, ௮.72 
சிறந்த ஆயுர்வேத மருந்துகளுக்கு முப்பத்தொன்பது 
ஆண்டுகளாக பிரஸித்தமான இடம்‌. 


-_- 


ஹேமப்பிரபா தைலம்‌ 
கோடைகாலத்தில்‌ ஸ்நானத்திற்கு றந்த ஸ்நான தைலம்‌. 
450 ற]. ரூ. 14-00, 225 ரு], ரூ. 7-25. 


சுகுமார தைலம்‌ 
குழந்தைகட்கும்‌ சிறுவர்கட்கும்‌ ஏற்ற ஸ்நான தைலம்‌, 
உட்காங்கை, எரிச்சல்‌ இவைகட்கு நிவாரணம்‌ அளிக்கும்‌. 
புஷ்டி பலம்‌ தரக்கூடியது. 
450 ர!. ரூ. 14-00. 225 ற]. ரூ. 7-25. 


சாஸ்திரீய ரீதியில்‌ தகுந்த நிபுணர்களின்‌ மேற்பார்வையீல்‌ 
தயாரிக்கப்பெற்ற 
மற்ற எல்லா ஆயுர்வேத மருந்துகளும்‌ 
இங்கு கிடைக்கும்‌. 
வைத்தியர்களுக்கும்‌ பொதுமக்களுக்கும்‌ 
-ு.. மிகவும்‌ ஈம்பிக்கையான இடம்‌ -- 


ர கனுவுக்‌ பன ன ம வய வன ய வ வவ யய பநப தப்ப 


T. S. ஈச்வரன்‌, 1.1.14, 
மானேஜிங்‌ டைரெக்டர்‌, 


ப நல்லறிவை ற்கு றுக்‌ 


ப்பத்‌ ப்பதற்கு 


Printed at the Hindi Prachar Press, Tiruchi, and Published by 
Dr. ற, 8, Iswaran, L.I1.M, on behalf of the Ayurveda Seva Samiti, 
27, Chinnakadai Street, ‘Tiruchirapalli-620002. 
Editor; 77, B, Nataraja Sastri, Ayurvedacharya. 
Managing 931107: 5. V, Radhakrishna Sastri, Ayurveda Siromaal, 
Vaidya Visarada 


